தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை: ரூ . 6 . 40 காசு . 


HTY 


TN 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வல்லும் 


எண் 23] 


சென்னை, புதன்கிழமை , ஜூன் 22 , 2011 
ஆனி 7 , திருவள்ளுவர் ஆண்டு- 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 1 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : - 


சட்ட எண் 


6/ 2011 


2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து மேலும் 

குறிப்பிட்ட சில தொகைகளை ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்திய குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்ட பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 
1 . இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் குறுந்தலைப்பு 
என வழங்கப்பெறும் . 


2 . மாநில அரசு , 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய 2010 - ஆம் ஆண்டு 
நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற பதினொன்றாயிரத்து ஏப்ரல் திங்கள் 
எழுநூற்று எழுபத்தொரு கோடியே அறுபத்து ஏழு இலட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு 1 - ஆம் நாளில் 
மேற்படாத மேலுமானதொரு தொகையை 

தொடங்கிய 
நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் 
நோக்கங்களுக் 
காகவும் மாநிலத் 
தொகுநிதியத்தி 
லிருந்து துணை 
நிதி ஒதுக்கம் 

செய்தல் . 
( a ) இணைப்புப் பட்டியலின் (3) - ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 

அந்த ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டப் பேரவையால் வழங்கப்பட்ட துணை 
மானியங்களையும் ; 


(b ) இணைப்புப் பட்டியலின் (4) - ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , 

அந்த ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச் 

செலவினத்தையும் ; 
எதிர்கொள்வதற்காக மாநில தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 

[1 ] 
(DTP ) IV - 2- 1 (23 ) - 1a 

( DTP) IV -2 -T ( 23) - 2 

( DTP) IV- 2- T( 23 ) - 2 


( DTP)IV-2-T(23)- 1 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 

( 4) 
ரூ . 


ரூ . 


ரூ . 


மாநில சட்டமன்றம் 


3 ,27 ,54 , 000 


48. 01 , 000 


3 , 75 , 55 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


1 ,000 


91 , 09.000 


91 , 10 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


நீதி நிருவாகம் 


73 ,55 , 82 , 000 


5 , 45 , 08 , 000 


79,00 ,90, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 
நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


92 , 19,57 ,000 
21 , 83, 48 , 000 


92 , 19 ,57 , 000 
21 ,83 ,48 , 000 


வேளாண்மைத் துறை 


5 , 98, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


45 . 42 ,61 , 000 
10 , 90 , 46 , 000 
16 , 44 ,47, 000 


45 ,48 ,59. 000 
10 , 90 , 46 , 000 
16 , 44 , 47 , 000 


1 . 30 ,000 


கால்நடை பராமரிப்பு ( கால்நடை 
பராமரிப்பு , பால்வளம் மற்றும் 
மீன் வளத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


72 ,41 , 37 , 000 

86, 46 ,000 


72 , 42 ,67 , 000 

86 , 46 , 000 


மீன் வளம் ( கால்நடை பராமரிப்பு , 
பால்வளம் மற்றும் மீன் வளத் துறை) 


6 ,000 


6 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , 
பால் வளம் மற்றும் மீன் வளத் துறை) 


4 , 22 , 10 , 000 


4 , 22 , 10 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 
சிறுபான்மையினர் நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


58, 64 , 04 ,000 

3 , 000 


58 ,64 ,04, 000 

3 ,000 


10 


29, 38 , 36 , 000 


29, 38 , 36 ,000 


வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் 
பதிவுத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


21, 75 ,89 , 000 


21 ,75,89,000 


முத்திரைத் தாள்கள் மற்றும் 
பத்திரப் பதிவு (வணிக வரி 
மற்றும் பதிவுத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 | 


கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு 

வருவாய் 
மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) மூலதனம் 

கடன் 


46 , 11 ,73 , 000 
12 ,52, 13 , 000 
5 , 99 , 76 , 000 


46 , 11 ,73 , 000 
12 ,52, 13, 000 
5 , 99 , 76 , 000 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(2 ) 


( 3) 

ரூ . 


ரூ . 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 
( கூட்டுறவு , உணவு மற்றும் 
நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


9 ,41 , 91 , 000 

70 , 00 ,000 


9, 41 , 91 , 000 
70 , 00 , 000 


14 


| 


எரிசக்தித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


5 ,000 
1 , 235 , 13, 00 ,000 


5 , 000 
1,235 ,13 ,00, 000 


15 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


24 , 18 ,96 , 000 

7 , 000 


5 ,69, 000 


24 , 24 , 65 , 000 

7 , 000 


16 


நிதித் துறை 


36 ,60, 35 , 000 


36 ,60 ,35 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,49, 98 ,000 


4 , 49 , 98 , 000 


கைத்தறி மற்றும் துணிநூல் 
( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


26 , 98 , 19 , 000 
3 , 70 , 78 , 000 
2 ,60 , 36 , 000 


26 , 98 , 19, 000 
3 , 70 , 78 , 000 
2 , 60 , 36 , 000 


53, 16 ,78 , 000 


53, 16 ,78 , 000 


கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் 
கைவினைப் பொருட்கள் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் 
கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப 
நலத் துறை 


49, 47 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


548 ,73,82 , 000 

2 , 000 


549, 23 ,29 , 000 

2 , 000 


20 


உயர் கல்வித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


390 , 39, 96 , 000 

2 , 000 


25, 000 


390 , 40 , 21 , 000 

2 , 000 


நெடுஞ்சாலைகள் மற்றும் 
சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


98 , 36 , 22 , 000 

27 ,000 


71 , 30 , 000 


98 , 36 , 22 , 000 

71 ,57, 000 


22 


காவல் (உள் துறை , மதுவிலக்கு 
மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


87, 80,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


252 , 00 , 43 , 000 
81 , 56 , 26 ,000 


252 , 88 , 23 ,000 
81 , 56 , 26 , 000 


23 


91 , 000 


தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் 
(உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


11 , 000 
16 , 26 , 000 


1 , 02 , 000 
16 , 26 , 000 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(2 ) 


( 3) 


( 4) 


ரூ . 


ரூ . 


ரூ . 


" 


2 , 46 , 000 


சிறைச்சாலைகள் (உள் துறை, 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,72 , 31 , 000 

45 , 71 , 000 


1 , 74 , 77 , 000 

45 , 71 , 000 


15 , 11 ,24 ,000 


15 , 11 , 24 , 000 


இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - 
நிருவாகம் (உள் துறை , மதுவிலக்கு 
மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற 
வளர்ச்சித் துறை 


45 , 79,74, 000 


45 , 79 ,74 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


72, 36 , 00 , 000 


72 , 36 , 00 , 000 


தொழில் துறை 


வருவாய் 


மூலதனம் 


136 , 38 , 08 , 000 

94 ,53, 75 , 000 
120, 66 , 99 , 000 


136 , 38 , 08 , 000 

94 ,53, 75 , 000 
120, 66 , 99 , 000 


கடன் 


28 


5 , 41 ,59 , 000 


5 , 41 ,59, 000 


செய்தி மற்றும் விளம்பரம் 
( தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு 
( சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 , 21 , 77 , 000 
5 , 97 , 32 , 000 


7 ,000 


4 , 21 , 84 , 000 
5 , 97 , 32 ,000 


எழுதுபொருள் மற்றும் அச்சு (தமிழ் 
வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் துறை) 


15,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 54 ,49, 000 
3 , 13 , 34 , 000 


2 : 54 , 64 , 000 
3 , 13, 34 , 000 


தகவல் தொழில்நுட்பவியல் துறை 


273 ,07 , 81 , 000 


273 , 07 , 81 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


16 , 000 
8 ,44 , 63, 000 


5 , 00 ,000 


5 . 16 ,000 
8 , 44 , 63 ,000 


33 சட்டத் துறை 


வருவாய் 


31 , 48 , 000 


31 ,48, 000 


மூலதனம் 


கடன் 


நகராட்சி நிருவாகம் மற்றும் 
குடிநீர் வழங்கல் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


346 , 99,61 , 000 

7 , 000 
1 , 000 


346 , 99, 61 ,000 

7 ,000 
1 , 000 


35 


2 , 52 ,63 , 000 


9, 14, 11 , 000 


11 ,66 , 74 , 000 


பணியாளர் மற்றும் நிருவாகச் 
சீர்திருத்தத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(1) 


( 2) 


ரூ . 


ரூ . 


36 


2 ,000 


திட்டம் , வளர்ச்சி மற்றும் 
சிறப்பு முயற்சிகள் துறை 


:::Fe 


2 . 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


37 


15 , 42 ,84 , 000 


15,42 , 84, 000 


மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை 
(உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


::: 


38 


பொதுத் துறை 


47 , 40 , 93 , 000 


47, 40 , 93 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


::: 


39 


கட்டடங்கள் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 


19,82 , 60 , 000 

15 , 000 


19 ,82 , 60 , 000 

15 ,000 


மூலதனம் 


::: 


கடன் 


பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


2 , 64 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


59 ,000 
50, 000 


3 ,23, 000 
51 , 000 


1 , 000 


41 வருவாய்த் துறை 


52 ,26 , 01 ,000 


52 ,26 , 01 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


42 


ஊரக வளர்ச்சி மற்றும் 
ஊராட்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


551 ,73 ,59 , 000 
288 , 11 ,79, 000 


551 , 73 ,59, 000 
288 , 11 , 79 ,000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


12 , 85 , 000 | 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 352 , 24 , 15 , 000 

3 , 37 , 41 , 000 


1 , 352 , 37 , 00 , 000 

3 , 37 ,41 , 000 


44 


குறு , சிறு மற்றும் நடுத்தரத் 
தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


20, 26 , 75 , 000 

66, 68 , 000 


20, 26 ,75 , 000 

66 ,68 , 000 


45 


சமூக நலன் மற்றும் சத்துணவுத் 
திட்டத் துறை 


3 , 49 ,27 , 17 ,000 


3, 49 ,27 , 17 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


46 


24, 28 , 17 ,000 


24 , 28 , 17 , 000 


தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி , 
அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


47 


வருவாய் 


5 ,000 


5 , 000 


இந்து சமய அறநிலையத் துறை 
( தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தித் துறை) 


மூலதனம் 


கடன் 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


ரூ . 


ரூ . 


48 


போக்குவரத்துத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 90 , 10 , 000 

8 , 89, 34 , 000 
623, 49 , 28 ,000 


2 , 90 , 10 ,000 

8 ,89, 34 , 000 
623 , 49, 28 ,000 


491 


இளைஞர் நலன் மற்றும் 
விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


6 , 16 , 12 , 000 


6 , 16 , 12 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


50 


ஓய்வூதியங்களும் ஏனைய 
ஓய்வுக்கால நன்மைகளும் 


2, 122,61,49, 000 


3, 48 ,31, 000 


2, 126 ,09, 80 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


51 


1 , 203, 31 , 07 , 000 


இயற்கைச் சீற்றங்கள் குறித்த 
துயர்தணிப்பு 


1 , 203 , 31 ,07 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


கடன் செலவுகள் 


633 ,99,67, 000 


633, 99, 67 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பொதுக்கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


1 . 000 


1 . 000 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


8 , 488 , 68 , 44 , 000 
1 ,780 , 99, 93 , 000 

846 , 06 , 85 , 000 


655 , 20 , 84 , 000 
71 , 31 , 000 

1 , 000 


9 ,143, 89 ,28 , 000 
1 , 781 ,71 ,24 , 000 

846 , 06 ,86 , 000 


பெருமொத்தம் 


11 , 115 ,75 ,22 , 000 


655 ,92 ,16 ,000 


11 ,771,67 ,38 , 000 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர், 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 1 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட 


எண் 


7/ 2011 . 


2011 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற 
நிதியாண்டின் ஒரு பகுதிக்கான பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , 
மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகைகளை எடுப்பதற்கு 
வகை செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய குறுந்தலைப்பு . 
வாக்களிப்பு ) சட்டம் என வழங்கப்பெறும் . 


2 . மாநில அரசு , 
( a ) இணைப்புப் பட்டியலின் ( 3) - ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 

2011 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் 
ஒரு பகுதிக்காக , தமிழ்நாடு சட்டப் பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட 
மானியங்களையும் ; 


(b) இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , 

அந்த ஆண்டின் மேற்சொன்ன பகுதிக்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்ட செலவினத்தையும் ; 


2011 - ஆம் 
ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 
1 - ஆம் நாளில் 
தொடங்குகிற 
நிதியாண்டின் 
ஒரு 
பகுதிக்காக 
மாநிலத் 
தொகு 
நிதியத்திலிருந்து 
குறிப்பிட்ட சில 
தொகைகளை 
எடுத்தல் . 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையான அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்து 
ஒன்பது கோடியே எண்பது இலட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத 
தொகைகளை , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து எடுக்கலாம் . 

3 . தொகு நிதியத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு 2 - ஆம் பிரிவின் கீழ் 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ள தொகைகளானவை , அந்த ஆண்டு தொடர்பாக இணைப்புப் 
பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் . 


நிதி ஒதுக்கம் . 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(4 ) 


ரூ . 


ரூ . 


ரூ . 


மாநில சட்டமன்றம் 


30 , 49, 50 , 000 


40 , 24 , 000 


30 , 89, 74 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


17 , 99, 19 , 000 


4 , 93 , 54 , 000 


22 , 92, 73 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


நீதி நிருவாகம் 


346 , 18 ,03 , 000 


67 ,44,44,000 


413, 62 ,47, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 


| 


ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 
நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


585 , 46 , 24 , 000 

17 , 66 , 31 , 000 


2,73,01 ,000 


588 ,19, 25 , 000 
17, 66 , 31 ,000 


வேளாண்மைத் துறை 


1 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 347 , 41 , 62 ,000 

113 , 50 ,05 , 000 


1, 347 , 41 ,63 , 000 

113, 50 , 05 , 000 


1 , 000 


கால்நடை பராமரிப்பு ( கால்நடை 
பராமரிப்பு , பால்வளம் மற்றும் 
மீன் வளத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


269, 08 , 37 , 000 

9, 000 


2 , 69 , 08 , 38 , 000 

9, 000 


மீன் வளம் (கால்நடை பராமரிப்பு , 
பால்வளம் மற்றும் மீன் வளத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


101 , 71 , 14 , 000 
42 , 41 , 17 , 000 


1 , 000 ) 


101, 71 , 15 , 000 
42 ,41 , 17 , 000 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , 
பால் வளம் மற்றும் மீன் வளத் துறை) 


16 , 62 ,71 , 000 


1 ,000 


16 , 62 , 72 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


9 , 10, 00 ,000 


9, 10 ,00 ,000 


பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 
சிறுபான்மையினர் நலத் துறை 


4 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


309, 44 , 19 , 000 
22 , 75 , 14 , 000 


309, 44 , 23 ,000 
22 , 75 , 14 , 000 


வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் 
பதிவுத் துறை ) 


143 ,01 , 95 , 000 


1 , 000 


143 , 01 , 96 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


107 , 87 , 04 , 000 


1 , 000 


107 , 87 , 05 , 000 


முத்திரைத் தாள்கள் மற்றும் 
பத்திரப் பதிவு (வணிக வரி 
மற்றும் பதிவுத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 000 


கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு 

வருவாய் 
மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) மூலதனம் 

கடன் 


269, 42 ,21 ,000 
15 ,39, 10 , 000 
8 , 76 , 77 , 000 


269, 42 ,22 ,000 
15 ,39, 10 , 000 
8 , 76 ,77 , 000 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(2 ) 


( 3) 


ரூ . 


ரூ . 


ரூ . 


13 


2 , 000 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 
( கூட்டுறவு , உணவு மற்றும் 
நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ,645, 02 , 38, 000 

1 , 000 
1 , 000 


2 ,645 , 02 ,40 , 000 

1 , 000 
1 ,000 


14 


எரிசக்தித் துறை 


1 ,000 ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


906 , 41 , 27 , 000 
390 , 00 , 00 , 000 

1 ,000 


906, 41 , 28 ,000 
390 , 00 , 00 , 000 

1 , 000 


15 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


185 , 11 , 92 , 000 

67 ,27 , 02 , 000 


1 , 000 


185 , 11 , 93 ,000 
67 , 27 , 02 , 000 


16 


நிதித் துறை 


4 ,000 


348 , 94 , 35 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


348, 94 , 31 , 000 
27,44 ,64,000 


27 , 44 ,64, 000 


17 


1 , 000 


கைத்தறி மற்றும் துணி நூல் 
( கைத்தறி , கைத்திறன் , துணி நூல் 
மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


361 , 61 ,05 , 000 
32 ,50 , 00 , 000 

1 , 000 


361,61 , 06 ,000 
32 ,50 , 00 , 000 

1 , 000 


85 , 02 ,25 , 000 


1 ,000 ) 


85 , 02 , 26 , 000 


கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் 
கைவினைப் பொருட்கள் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் 
கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19 


மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப 
நலத் துறை 


45, 56 , 000 ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 911 , 13 , 10 ,000 

59, 58 , 95 , 000 


2 , 911 ,58 ,66 ,000 

59,58, 95 , 000 


20 உயர் கல்வித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 380 , 82 , 50 ,000 

13 , 76 , 32 , 000 


1 , 380 , 82 ,51 , 000 

13, 76 , 32 ,000 


21 


| நெடுஞ்சாலைகள் மற்றும் 
சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 087 , 69 ,08 , 000 
2 ,286 , 12 ,62 , 000 


6 , 000 
1 , 000 


1 , 087 ,69, 14 , 000 
2 , 286 , 12 , 63 , 000 


22 


காவல் (உள் துறை , மதுவிலக்கு 
மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


1 , 18 , 88 , 000 | 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ,079, 53 , 17 , 000 

101 , 55 , 23 , 000 


2 , 080 , 72 ,05 , 000 

101 ,55 ,23, 000 


தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் 
(உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 


65, 000 ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


109, 85 , 40 ,000 

1 ,000 


109 , 86 , 05 ,000 

1 , 000 


சிறைச்சாலைகள் (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


2 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


90 , 95 ,52 , 000 

1 , 000 


90, 95 ,54 , 000 

1 , 000 


10 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 

(4 ) 

ரூ . 
3 , 000 


( 5) 


ரூ . 


ரூ . 
74 , 87 ,46 , 000 


25 | 


74 ,87 ,49, 000 


இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - 
நிருவாகம் (உள் துறை , மதுவிலக்கு 
மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற 
வளர்ச்சித் துறை 


1, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


316 , 37 , 85 , 000 
632 , 32 ,55 , 000 

97 , 17 , 50 ,000 


316 , 37 , 86 , 000 
632 , 32 , 55 , 000 

97 , 17 , 50 , 000 


27 தொழில் துறை 


2 ,000 ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


761 ,55 , 92 , 000 

9 , 69 , 91 , 000 
288, 31 , 41 ,000 


761 ,55 , 94 ,000 

9 ,69, 91 , 000 
288 , 31 ,41 ,000 


28 


28 , 08 ,89, 000 


1 ,000 


28 , 08 , 90 , 000 


செய்தி மற்றும் விளம்பரம் 
(தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு 
( சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


53, 34 , 40 , 000 
13,65 , 11 , 000 


4 ,000 


53 , 34 , 44 , 000 
13 ,65 , 11 , 000 


எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் 
வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் துறை) 


6 ,51 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


48 , 96 ,93 , 000 

5 , 000 


49 ,03 ,44 , 000 

5 , 000 


31 


தகவல் தொழில் நுட்பவியல் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 , 96 ,84 , 000 

1 ,000 


1 ,000 


12 , 96 ,85 , 000 

1 ,000 


5 ,000 


தொழிலாளர் மற்றும் 
வேலை வாய்ப்புத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


378, 63 ,66 , 000 

94 ,51 , 000 


378 , 63 , 71 , 000 

94 ,51 , 000 


33 


சட்டத் துறை 


9 ,53,54, 000 


1 , 000 


9, 53 , 55 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


34 


1, 000 


நகராட்சி நிருவாகம் மற்றும் 
குடிநீர் வழங்கல் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 , 104 , 01 ,91 ,000 
1 ,495 , 02 , 07 , 000 

247 ,69, 08 , 000 


3 , 104 , 01 , 92 , 000 
1 , 495 , 02 , 07 , 000 

247 , 69 , 08 , 000 


35 


பணியாளர் மற்றும் நிருவாகச் 
சீர்திருத்தத் துறை 


18, 82 , 69 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


35 , 13, 01 , 000 

1 ,000 


53 , 95 , 70 , 000 

1 , 000 


36 


வருவாய் 


திட்டம் , வளர்ச்சி மற்றும் 
சிறப்பு முயற்சிகள் துறை 


39 ,52 , 00 , 000 
11 , 92 , 78 , 000 


2, 000 


மூலதனம் 


39 ,52 ,02 , 000 
11 , 92 , 78 , 000 


கடன் 


11 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


எண் . 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 

(4 ) 

ரூ . 
1 , 000 


( 2 ) 


( 3) 


ரூ . 


ரூ . 
41 , 88 , 92 ,000 


3 


/ 


41 , 88 , 93 , 000 


மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை 
(உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 


பொதுத் துறை 


6 , 87 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


245 , 19, 90 , 000 

1 ,000 


245 , 26 , 77 ,000 

1 ,000 


கட்டடங்கள் ( பொதுப்பணித் துறை ) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


125 , 39, 83, 000 
638 , 84 , 22 , 000 


125 , 39 ,84 , 000 
638 , 84 , 22 , 000 


40 


பாசனம் ( பொதுப்பணித் துறை ) 


2 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


832 , 65 ,61, 000 
761 , 57 , 83 , 000 


1 , 30 ,01 , 000 


832 , 65 , 63, 000 
762 , 87 , 84 , 000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,770 , 50 , 15 , 000 

3 , 000 


5 , 000 


1 ,770, 50 ,20 , 000 

3 ,000 


42 


ஊரக வளர்ச்சி மற்றும் 
ஊராட்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,090 , 49 , 71 ,000 
1 ,734, 48 ,50, 000 


3 , 000 
1 ,000 


4 , 090 , 49 , 74 , 000 
1 , 734 , 48 ,51 ,000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


13, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


8 , 183 ,64, 82 ,000 

5 , 000 
3 , 57 ,000 


8 , 183 , 64, 95 , 000 

5 ,000 
3, 57 , 000 


44 


குறு , சிறு மற்றும் நடுத்தரத் 
தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


82 , 06 ,43 , 000 

32 ,51 , 000 


82 , 06 , 43 , 000 

32 ,51 , 000 


45 


1 ,786 , 45 , 94 , 000 


சமூக நலன் மற்றும் சத்துணவுத் 
திட்டத் துறை 


2 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 786 , 45 , 96 , 000 

1 , 000 


1 , 000 


17, 29, 76 , 000 


3 , 000 


17 , 29, 79, 000 


தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி , 
அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


41 


65 , 19 , 000 


இந்து சமய அறநிலையத் துறை 
( தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


52 , 37 , 28 , 000 

32 ,50 , 000 


53, 02 ,47 ,000 

32 , 50 , 000 


48 போக்குவரத்துத் துறை 


1 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


243 ,53 , 04, 000 
81 , 25 ,01 , 000 
89 , 37 ,50 , 000 


243 ,53, 05 ,000 
81 , 25 , 01 , 000 
89, 37 , 50 , 000 


12 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க .) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை பணிகளும் நோக்கங்களும் . 
எண் . 


சட்டப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது . 


மொத்தம் . | 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது . 


(2) 


( 3) 


(4 ) 


ரூ . 
1, 000 


49 


| இளைஞர் நலன் மற்றும் 
விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 , 80 , 55 , 000 

2 , 000 


ரூ . 
38 , 80 ,56 ,000 

2 , 000 


50 


ஓய்வூதியங்களும் ஏனைய 
ஓய்வுக்கால நன்மைகளும் 


8 ,010 , 50 , 00 , 000 


4 ,06 , 30 ,000 


8 , 014,56 ,30 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


51 


இயற்கைச் சீற்றங்கள் குறித்த 
துயர் தணிப்பு 


203 , 44, 02 ,000 


1 , 000 


203, 44 , 03 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


52 


மாற்றுத் திறனாளிகள் 
நலத் துறை 


93 ,68 , 24 , 000 


1 , 000 


93 , 68 , 25 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


கடன் செலவுகள் 


6 , 046 , 97 , 01 , 000 


6, 046 , 97,01 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பொதுக்கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2, 412,07,51 , 000 


2, 412 , 07 ,51, 000 


வருவாய் 
மூலதனம் 


மொத்தம் 


46 ,417 ,80 ,75 , 000 
8 , 542 , 89, 72 , 000 
767 , 90 , 50 , 000 


6 ,147 ,81, 74 ,000 

1 , 30 , 03 , 000 
2 , 412 ,07 ,51 , 000 


52 ,565 ,62 ,49,000 
8 , 544 , 19, 75 , 000 
3 , 179 , 98 , 01 , 000 


கடன் 


பெருமொத்தம் 


55 , 728 ,60 ,97 , 000 


8, 561 , 19, 28 , 000 


64 , 289 , 80 ,25 , 000 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு, சட்டத் துறை. 


13 


தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 2 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : - 


சட்ட எண் 


8/ 2011 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் தொடர்பான சட்டங்களை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


பகுதி 1 . 


முன்னுரை. 


1 . (1) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) 
சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


( 2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


பகுதி II . 


1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 
15/ 1971 . 


2 . (இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1971 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 5 - ஆம் 
1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , பிரிவிற்கான 
“ எழுபத்து இரண்டு என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு எனும் 

திருத்தம் . 
சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


3 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவில் , 


49 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத் தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" நூறு சிற்றொகுதிகள் . ; 


( ii ) (1) ஆம் உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வருகின்ற " எழுபத்து இரண்டு " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு எனும் சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


4 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 50 - A எனும் பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் பிரிவானது 50- AA எனும் 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவைப் 

புகுத்துதல் . 
" 50 - AA . தனி வகைமுறைகள் . இந்தச் சட்டத்திலோ அல்லது இந்தச் சட்டத்தின்படி 
செய்யப்பட்ட விதிகளிலோ அல்லது வெளியிடப்பட்ட ஆணைகளிலோ என்ன அடங்கியிருந்த 
போதிலும் , மாநகரச் சிற்றொகுதிகளின் நிலவரைப் பகுதி , சிற்றொகுதிகளின் மொத்த 
எண்ணிக்கை , மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகியன , 2011 - ஆம் ஆண்டு 
நடைபெறவிருக்கிற வழக்கமான , தேர்தல் வரையிலும் 2011- ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தவாறான அதே 
நிலையில் அமைந்திருத்தல் வேண்டும் . 


பகுதி III . 


1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்துார் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 

25 / 1981 . 


5 . (இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 5 - ஆம் 
1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் , (1) - ஆம் பிரிவிற்கான 
உட்பிரிவில் , " எழுபத்து இரண்டு என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு 

திருத்தம். 
எனும் சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


14 


51 - ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 51 - ஆம் பிரிவில் , 

( 1) ஓரத் தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத் தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" நூறு கோட்டங்கள் . ; 


( i ) (1) ஆம் உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வருகின்ற “ எழுபத்து இரண்டு " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , “ நூறு எனும் சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


52 - AA எனும் 

புதிய பிரிவைப் 
புகுத்துதல் . 


7 . 1981- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 52 - A எனும் பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 52 - AA . தனி வகைமுறைகள் . இந்தச் சட்டத்திலோ அல்லது இந்தச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகளிலோ அல்லது வெளியிடப்பட்ட ஆணைகளிலோ என்ன 
அடங்கியிருந்த போதிலும் , மாநகரக் கோட்டங்களின் நிலவரைப் பகுதி , கோட்டங்களின் 
மொத்த எண்ணிக்கை, மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகியன , 2011 - ஆம் 
ஆண்டு நடைபெறவிருக்கிற வழக்கமான தேர்தல் வரையிலும் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தவாறான அதே 
நிலையில் அமைந்திருத்தல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


15 


தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 8 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : - 


சட்ட 


எண் 


9/ 2011 . 


1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தின் 14 - ஆம் பிரிவில் 14- ஆம் 
(1 - B ) எனும் உட்பிரிவில் " துணை வணிக வரி அலுவலர் என்னும் சொற்றொடருக்குப் 
பதிலாக , "வணிக வரி அலுவலர் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

X / 1939 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


